GOVERNMENT OF TAMIL NADU 

2021 


[ Regd . No. TN / CCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
[ [ Price : Re . 0.80 Paise . 


OF 


TAMIL 


GOLFO MENT 


TEEEE 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


TRUTH 


த 


ALONE 


TRIUMPHS 


EXTRAORDINARY 


PUBLISHED BY AUTHORITY 


No. 332 ] 


CHENNAI , TUESDAY , JULY 27 , 2021 
Aadi 11 , Pilava , Thiruvalluvar Aandu - 2052 


Part II - Section 2 
Notifications or Orders of interest to a Section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித் துறை 


தமிழ்ப் பல்கலைக்கழகம் , தஞ்சாவூர் துணைவேந்தர் நியமனம் செய்ய ஐவர் கொண்ட தெரிவுக்குழு அமைத்தல் 

பற்றிய அறிவிக்கை 


[ அரசாணை ( வா ) எண் .174 , தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித் ( தவ 2.1 ) , 27 ஜூலை 2021 , ஆடி 11 , பிலவ , 

திருவள்ளுவர் ஆண்டு -2052 . ) 


No. II ( 2 ) / TDI / 444 ( d ) / 2021 . 


தமிழ்ப் பல்கலைக்கழகச் சட்டம் , 1982 - ன் , 12 - ஆம் பிரிவில் ( 2 } -ஆம் உட்பிரிவின்படி தமிழ்ப் பல்கலைக்கழகத் துணைவேந்தரை 
வேந்தர் அவர்கள் தெரிவு செய்ய ஏதுவாக மூன்று நபர்களைப் பரிந்துரை செய்வதற்கு , வேந்தரால் நியமிக்கப்பட்ட மாண்புமிகு திருமதி 
பிரபா ஸ்ரீதேவன் , முன்னாள் நீதிபதி , சென்னை உயர்நீதிமன்றம் அவர்களைத் தலைவராகக் கொண்டு கீழ்க்கண்ட ஐவர் கொண்ட 
தெரிவுக்குழு அமைக்கப்படுகிறது : 


1 . 


வேந்தர் நியமனம் 


மாண்புமிகு திருமதி பிரபா ஸ்ரீதேவன் , 
முன்னாள் நீதிபதி , 
சென்னை உயர்நீதிமன்றம் , 
எண் . 25 , கிருஷ்ணசாமி ஐயர் அவென்யூ , 
லஸ் சர்ச் சாலை , மைலாப்பூர் , 
சென்னை -600 004 . 


2 . 


அரசு நியமனம் 


முனைவர் ம . இராசேந்திரன் , 
மேனாள் துணைவேந்தர் , 
தமிழ்ப் பல்கலைக்கழகம் , 
பி .602 , விக்டோரியா டவர்ஸ் , 
37 , பழைய மாமல்லபுரம் சாலை , 
கழிப்பட்டூர் -603 103 . 


[ 1 ] 


Ex - II - 2- ( 332 ) 


2 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


3 . 


பேரவை நியமனம் 


முனைவர் வ . ஜெயதேவன் , எம்.ஏ. , பிஎச்.டி . , 
அன்பகம் , 1 , 15 ஆவது குறுக்குத்தெரு , 
குறிஞ்சி நகர் , பெருங்குடி , 
சென்னை - 600 096 . 


4 . 


ஆட்சிக்குழு நியமனம் 


பேராசிரியர் மு . செல்வம் , எம்.காம் . , 

எம்.பி.ஏ. , பிஎச்.டி . , டி.லிட் . , 
150 , கல்யாணசுந்தரம் நகர் , 
விமான நிலையம் ( அஞ்சல் ) , 
திருச்சி - 620 007 . 


5 . 


ஆட்சிக்குழு நியமனம் 


முனைவர் தி . பத்மநாபன் , 
மேனாள் துணைவேந்தர் , 
தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் , 
114-4 , || மெயின் ரோடு , கனகசபை நகர் , 
சிதம்பரம் - 608 001 . 


மகேசன் காசிராஜன் , 
அரசுச் செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


